© [Regd. No. TN/CCN/467//2012-14. 
GOVERNMENT OF TAMIL NADU [R. Dis. No. 197/2009. 
2023 [Price: Rs. 3.20 Paise. 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


No. 39] CHENNAI, WEDNESDAY, SEPTEMBER 27, 2023 
Purattasi 10, Sobakiruthu, Thiruvalluvar Aandu—2054 


Part ll—Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments. 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


CONTENTS 
Pages. Pages. 
HOME DEPARTMENT LABOUR WELFARE AND SKILL 
Tamil Nadu Protection of Interests of DEVELOPMENT DEPARTMENT 
Depositors (in Financial Establishments) Minimum Wages Act:- Revision of Minimum 
Sd wi at aoe நத Fund, bas rates of Wages for the employment in 
Cinema Industry 
Tamil Nadu Civil Courts Act and the code Erratum to Notification. 2 ட 611 
of Criminal Procedure:- Constitution of 
a District and Sessions Judge's Court Labour Courts for Adjudication. .. ve 612-613 
at Kancheepuram... es Ss 609-610 


HOUSING AND URBAN 
DEVELOPMENT DEPARTMENT 


Tamil Nadu Town and Country Planning 
Act:- Declaration of Thoppur oe 
New Town Development Area. . . 611 


[607] 
D.T.P.—II-2 (39)— 


608 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


HOME DEPARTMENT 


M/s. Sathiya Pandian Chit Fund, Madurai District under 
the Tamil Nadu Protection of Interests of Depositors 
(in Financial Establishments) Act. 


No. 1I(2)/HO/847/2023.— 


[Tamil Nadu Protection of Interests of Depositors 
(in Financial Establishments) Act, 1997 (Tamil Nadu 
Act 44 of 1997) - M/s. Sathiya Pandian Chit Fund, Madurai 
District - Default in return of deposits by the Financial 
Establishment -Ad-interim order attaching the immovable 
property of the said financial establishment under 
Section 3 of the said Act - Orders - Issued.] 


The following Government Order is published:- 


[G.O. Ms. No. 458, Home (Police-XIX), 28th August 2023, 
ஆவி 11, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,] 


READ: 


From the Additional Director General of Police, 
Economic Offences Wing, Chennai, _ letter 
Rce.No.C1/EOW/4912/2023, dated 23.05.2023. 


KEKKEK 


Order: No. 458, Home (Police-XIX), 
dated 28th August 2023 


WHEREAS, complaints have been received from a 
number of depositors that Messers Sathiya Pandian Chit 
Fund, Madurai District, a financial establishment, has 
defaulted the return of deposits made by the depositors 
after maturity; 


AND WHEREAS, the Government is satisfied that 
the said financial establishment is not likely to return the 
deposits to the depositors and hence, the Government 
have to protect the interests of such depositors; 


AND WHEREAS, the immovable property specified 
in the Schedule to this order is alleged to have been 
procured by the said financial establishment from and 
out of the deposits collected from the depositors; 


NOW, THEREFORE, in exercise of the powers 
conferred by Section 3 of the Tamil Nadu Protection 
of Interests of Depositors (in Flnancial Establishments) 
Act, 1997 (Tamil Nadu Act 44 of 1997), the Governor of 
Tamil Nadu hereby makes an ad-interim order attaching 
the immovable property standing in the name of A3- 
P. Ananthavalli, W/o./A2-Prabhakaran, Proprietor of 
the defaulted financial establishment, namely, Messers 
Sathiya Pandian Chit Fund, functioned at Middle Street, 
Melakkal, Vadipatti Taluk, Madurai District, as specified 
in the Schedule to this order and transfers the control 
over the said immovable property to the Competent 
Authority, namely, the Competent Authority and District 
Revenue Officer, Madurai District appointed under the 
said Act. 

2. The Competent Authority and District Revenue 
Officer, Madurai District is requested to pursue further 
action in accordance with the procedure laid down 
in sub-sections (3) and (4) of Section 4 of the said 
Act and also the formalities prescribed in the 
Tamil Nadu Protection of Interests of Depositors 
(in Financial Establishments) Rules, 1997. 


3. The Special Public Prosecutor, Special Court for 
the Tamil Nadu Protection of Interests of Depositors 
(in Financial Establishments) Act, 1997, Madurai is 
requested to render necessary assistance to the 
Competent Authority and District Revenue Officer, 
Madurai District in filing the application before the 
Special Court constituted under the said Act. 


(By Order of the Governor) 


THE SCHEDULE 


Details of Immovable Property 


Name and 
address of the |Location of the 
owner of the property 
property 


Serial 
Number 


Details of the Property 


Guideline 
Value 


Extent of 
Property 


peau க | Falta Acres | Cent ட்‌ 
Number and Date| No. No. — 


P. Ananthavalli 
(A3), 

W/o. Prabakaran, 
Middle Street, 
Melakkal, 
Vadipatti Taluk. 


Kodimangalam 
Village, 
Nagamalai 
Pudukottai 
Circle, 

Madurai West 
Circle. 


Document 
Number 
5556/2016 


Dated 
13.06.2016 


Joint-4, 
Sub Registrar, 
Madurai South 


a ,47,00,000/- 


237/12 | 1261 mi 93.93 


| Total | 


1,47, [1,47,00,000/- | 000/- 


5. AMUDHA, 
Principal Secretary to Government. 


Sep. 27, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


609 


Constitution of a District and Sessions Judge's Court 
at Kancheepuram under the Tamil Nadu Civil Courts 


Act, and the Code of Criminal Procedure. 
[G.O. Ms. No. 472, Home (Courts-IIl), 31st August 2023, 
ஆவணி 14, சோபகிருது, திருவள்ளுவா£ ஆண்டு-2024,] 


No. II(2)/HO/848/2023.—In exercise of the powers 
conferred by Section 3 of the Tamil Nadu Civil Courts 
Act, 1873 (Central Act Ill of 1873), the Governor of 


Tamil Nadu hereby establishes a District Court at 
Kancheepuram by converting the existing District Court, 
No.Il, Kancheepuram. 

NOTIFICATION-II. 


[G.O. Ms. No. 472, Home (Courts-IIl), 31st August 2023, 
ஆவணி 14, சோபகிருது, திருவள்ளுவா£ ஆண்டு-2024,] 


No. II(2)/HO/849/2023.—In exercise of the powers 
conferred by Section 3 of the Tamil Nadu Civil Courts Act, 
1873 (Central Act Ill of 1873), the Governor of Tamil Nadu 
hereby fixes the number of District Courts in the cadre 
of District Judge to be established for Kancheepuram 
District as two and also alters the number of District 
Courts in the cadre of District Judge for Chengalpattu 
District as three with effect from the date on which 
the District Judge, Kancheepuram assumes charge of 
that Court. 


NOTIFICATION-III. 


[G.O. Ms. No. 472, Home (Courts-IIl), 31st August 2023, 
ஆவணி 14, சோபகிருது, திருவள்ளுவா£ ஆண்டு-2024,] 


No. ॥(2)/10/850/2023.--॥ர exercise of the powers 
conferred by Section 4 of the Tamil Nadu Civil Courts 
Act, 1873 (Central Act Ill of 1873), and in supersession 
of all the previous notifications on the subject, the 
Governor of Tamil Nadu, after consultation with the High 
Court, Madras, hereby fixes the number of Subordinate 
Judges and District Munisifs for Chengalpattu and 
Kancheepuram districts, as specified in the Table below, 
with effect from the date on which the District Judge, 
Kancheepuram assumes charge of the District Court at 
Kancheepuram. 


THE TABLE. 


Number of 
District Munsifs 


Number of 
Subordinate 
Judges 


Chengalpattu 5 

District 

Kancheepuram 2 4 
District 


NOTIFICATION-IV. 


[G.O. Ms. No. 472, Home (Courts-IIl), 31st August 2023, 
ஆவணி 14, சோபகிருது, திருவள்ளுவா£ ஆண்டு-2024,] 


No. ॥(2)/10/851/2023.--॥ர exercise of the powers 
conferred by Section 5 of the Tamil Nadu Civil Courts Act, 
1873 (Central Act Ill of 1873), and in supersession of all 
the previous Notifications on the subject, the Governor of 
Tamil Nadu, hereby fixes Kancheepuram as the place 
at which the District Court of Kancheepuram shall 
be held with effect from the date on which the District 
Judge, Kancheepuram assumes charge of that Court. 


Name of the 
District 


NOTIFICATION-V. 


[G.O. Ms. No. 472, Home (Courts-Ill), 31st August 2023, 
ஆவி 14, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024.] 


No. 11(2)/HO/852/2023.—In exercise of the powers 
conferred by Section 10 of the Tamil Nadu Civil Courts 
Act, 1873 (Central Act Ill of 1873), and in supersession of 
all previous Notifications on the subject, the Governor of 
Tamil Nadu hereby fixes the local limits of the jurisdiction 
of the District Court, Chengalpattu and District Court, 
Kancheepuram, comprising the Revenue Taluks, as 
specified in the Table below, with effect from the date 
on which the District Judge, Kancheepuram assumes 
charge of the District Court at Kancheepuram. 


THE TABLE. 


SI. | Number of the Local limits comprising of 
No. Court revenue Taluks 
ff படட 


) Chengalpattu 
) Maduranthagam 
(3) Cheyyur 
(4) Thirukalukundram 
(5) Tiruporur 
) 
) 
) 


District Court, (1 
Chengalpattu (2 


(6) Vandalur 

(7) Tambaram 

(8) Pallavaram 
(9) Alandur 

(10) Sholinganallur 


District Court, | (1) Kancheepuram 

Kancheepuram | (2) Uthiramerur 
(3) Sriperumbudur 
(4) Walajabad 

(5) Kundrathur 


NOTIFICATION-VI. 


[G.O. Ms. No. 472, Home (Courts-Ill), 31st August 2023, 
ஆவி 14, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,] 


No. 11(2)/HO/853/2023.—In exercise of the powers 
conferred by Section 10 of the Tamil Nadu Civil Courts 
Act, 1873 (Central Act Ill of 1873), and in supersession of 
all previous Notifications on the subject, the Governor of 
Tamil Nadu hereby fixes the local limits of the 
Subordinate Judge's Courts of Chengalpattu and 
Kancheepuram Districts, as specified in the Table 
below, with effect from the date on which the District 
Judge, Kancheepuram assumes charge of the District 
Court at Kancheepuram:- 


THE TABLE. 


SI. Name of Name of heel limits 
No. | the District the Court 
(2) (3) (4) 
1. |Chengalpattu§ | Subordinate Over the 
Judge's District Munsif 


Court of Court at 
Chengalpattu. | Chengalpattu 


and District 


Munsif-cum- 
Judicial 
Magistrate 

Court at 
Thirukalukundram 
and Thiruporur. 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


610 
Name of 


SI. Name of க்காட்‌ 
No. the District the Court a ்‌ 


Subordinate Over the District 

Judge's Munsif Court at 
2. |Kancheepuram | Subordinate 

Judge's Court 

of 

Kancheepuram. 


Court of Maduranthagam 
Maduranthagam. | and District 
Munsif-cum- 
Judicial 
Magistrate Court 
at Cheyyur. 
Over the District 
Munsif Court at 
Tambaram. 
Over the District 
NOTIFICATION-VII. 
[G.O. Ms. No. 472, Home (Court-IIl), 31st August 2023, 
ஆவணி 14, சோபகிருது, திருவள்ளுவா£ ஆண்டு-2024,] 
No. II(2)/HO/854/2023.—In exercise of the powers 
conferred by sub-section (1) of Section 7 of the 
Code of Criminal Procedure, 1973 (Central Act 2 of 
1974), the Governor of Tamil Nadu, hereby directs 
that Kancheepuram Sessions Division shall consist 
of the entire Revenue District of Kancheepuram with 
effect from the date on which the District Judge, 


Munsif Court at 
Alandur 

Kancheepuram assumes charge of the Court at Sessions 

at Kancheepuram. 


and District 
NOTIFICATION-VIII. 


Munsif- 
cum- Judicial 
Magistrate Court 
at Pallavaram. 
Over the District 
Munsif Court at 
Kancheepuram, 
District 
Munsif Court at 
Sriperumbudur 
[G.O. Ms. No. 472, Home (Court-Ill), 31st August 2023, 
ஆவணி 14, சோபகிருது, திருவள்ளுவா£ ஆண்டு-2024,] 
No. ॥(2)/10/855/2023.- ர exercise of the powers 
conferred by sub-section (2) of Section 7 of the Code 
of Criminal Procedure, 1973 (Central Act 2 of 1974), 
the Governor of Tamil Nadu, after consultation with 
the High Court, Madras, hereby alters the limits of the 
Chengalpattu Sessions Division and defines the limits 
of the Kancheepuram Sessions Division as specified in 
the Table below, with effect from the date on which the 
Sessions Judge, Kancheepuram assumes charge of the 
Court of Sessions at Kancheepuram:- 


Subordinate 
Judge's Court 
of Alandur. 


Subordinate 
Judge's Court 
of Tambaram. 


and District 
Munsif-cum 
Judicial 
Magistrate Court 
at Uthiramerur. 


THE TABLE. 


SI. Name of the Local limits comprising of 
No. | Sessions Division Revenue Taluks 


1. Chengalpattu Chengalpattu 
Maduranthagam 
Cheyyur 
Thirukalukundram 
(9) Alandur 
(10) Sholinganallur 


2. Kancheepuram (1) Kancheepuram 
(2) Uthiramerur 
(3) Sriperumbudur 
(4) Walajabad 
(5) Kundrathur 


NOTIFICATION-IX. 


[G.O. Ms. No. 472, Home (Court-Ill), 31st August 2023, 
ஆவுாரி 14, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-.2024,] 


No.1I(2)/HO/856/2023.—In exercise of the powers 
conferred by sub-section (1) of Section 9 of the Code 
of Criminal Procedure, 1973 (Central Act 2 of 1974), 
the Governor of Tamil Nadu, hereby establishes a Court 
of Sessions for the Kancheepuram Sessions Division 
with effect from the date on which the Sessions 
Judge, Kancheepuram assumes charge of District Court 
Kancheepuram. 


NOTIFICATION-X. 


[G.O. Ms. No. 472, Home (Court-Ill), 31st August 2023, 
ஆவி 14, சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024.] 


14௦.11(2)/10/857/2023.- ர exercise of the powers 
conferred by sub-section (1) of Section 57 of 
the Provincial Insolvency Act, 1920 (Central Act 
V of 1920), the Governor of Tamil Nadu, hereby appoints 
the present Official Receiver, Chengalpattu District as 
the Official Receiver for Kancheepuram District also 
until the appointment of a separate Official Receiver 
for Kancheepuram District. 


[G.O. Ms. No. 473, Home (Courts-Ill), 4th September 2023, 
ஆவி 18, சோபகிருது, திருவள்ளுவா£ ஆண்டு-2024,] 


14௦.11(2)/10/858/2023.- ர exercise of the powers 
conferred by sub-section (1) of section 11 of the Code 
of Criminal Procedure, 1973 (Central Act 2 of 1974), the 
Governor of Tamil Nadu, after consultation with the High 
Court, Madras, hereby establishes a Court of Judicial 
Magistrate at Kancheepuram in Kancheepuram District. 


P. AMUDHA, 
Principal Secretary to Government. 


Sep. 27, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


611 


HOUSING AND URBAN DEVELOPMENT 
DEPARTMENT 


Declaration of Thoppur Uchapatti New Town 
Development Area under the Tamil Nadu Town 
and Country Planning Act— 


[G.O. Ms. No. 119, Housing and Urban Development 
[UD4(2)], 5th September 2023, ஆவன! 19, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ அண்டு-205:4.] 


No. II(2)/HOU/859/2023.—In exercise of the powers 
conferred by sub-section (4) of Section 10 of the 
Tamil Nadu Town and Country Planning Act, 1971 
(Tamil Nadu Act 35 of 1972), the Governor of 
Tamil Nadu hereby declares the areas, as specified 
in the Table below, to be the "Thoppur-Uchapatti New 
Town Development Area," the intention to do so having 
been previously published, as required under clause (c) 
of sub-section (1) of the said Section 10 of the Act:- 


THE TABLE. 


Area Forming the site for New Town 
(Name and number of 
Revenue Villages) 


ணை டாட ணை 
கடனை 
டை 


Vedarpuliyankulam. 
Thanakkankulam 
Nilaiyur Bit-1. 


APOORVA, 
Principal Secretary to Government. 


LABOUR WELFARE AND SKILL DEVELOPMENT 
DEPARTMENT 
Revision of minimum rates of wages for the 
employment in Cinema Industry - under the Minimum 
Wages Act— 
Erratum to the Notification 
[G.0.(D) No. 469, Labour Welfare and Skill 

Development (J1), 4th September 2023, ஆவளி 18, 

சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024./. 

No. |1(2)/4/50/660/2023.--116 following erratum is 
hereby issued to the Labour Welfare and Skill Development 
Department Notification No. II(2)/LWSD/901/2022, 
published at pages 1049 and 1050 of Part Il-Section 2 
of the Tamil Nadu Government Gazette, dated the 
30th November 2022. 

ERRATUM. 

In the said Notification, in the Schedule, under 
the heading "Classes of Employees", for the sub- 
headings "Category - Il and Category - Ill", the following 
sub-headings shall be read as follows:- 


Category-ll 


1. |AssistantManager | =| 
| 2. Supervisor | கைக நய 


. |Operator ய 
10896.00| 10449.00] 10034.00 
| 5. [Cashier / Clerk ர | 
இண |Electrician | யய ப வய பர வய 
Category-Ill 


1. |Apprentice 
Operator 
Pz. [Booking Clerk [| «| வை கை 


கண்படை னை நை கனை 


5. |Mechanic / Operator 
of Air Conditioning 
Plant 
6. |Watchman7Guide [| | கை 


Read 


Category-ll 


1. |Assistant 
திட அறி 
10896.00] 10449.00] 10034.00 
| 6. [Electrician | 


Category-lIll 


| 1. [Apprentice Operator 
Booking Clerk 
Gate-Keeper 
Ticket Collector__| 19224.00] 9929.00 9929.00 
5. |Mechanic / Operator 
of Air Conditioning 
Plant 
| 6. [Watchman / Guide 


KUMAR JAYANT, 
Additional Chief Secretary to Government. 


612 


Disputes between Workmen and Managements 
referred to Labour Courts for Adjudication. 


தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்துக்‌ கழகம்‌ (சென்னை) 
லிமிடெட்‌., சென்னை. 
அரசானை (ig) stor 451, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (MS துறை, 24 ஆகஸ்ட்‌ 2023, ஆவணி 7, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 

No. |1(2)/ப4/50/861/2023.--தமிழ்நாடு அரசு விரைவு 
போக்குவரத்துக்‌ கழகம்‌ (சென்னை) லிமிடெட்‌, சென்னை என்ற 
நிர்வாகத்திற்கும்‌, நேதாஜி டிரான்ஸ்போர்ட்‌ ஒர்க்கர்ஸ்‌ யூனியன்‌, 
சென்னை என்ற தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை 
பின்வரும்‌ எழுவினாவுடன்‌ சென்னை தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்தின்‌ தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு 
தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ (மத்தியச்‌ சட்டம்‌ XIV/1947) 10 
(1) (9) பிரிவிலும்‌, 10 (1) (0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ 
வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ கொண்டு தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌, மேற்சொன்ன தொழிற்தகராறு, சென்னை, 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 
கோரிக்கை எண்‌.1 


னிட அதார்‌ BG, ௮. வில்சன்‌ ஓட்டுநர்‌ உடன்‌ நடத்துநர்‌, 


& C 32813) என்பவருக்கு 08.10.2007 


ea enema றைப்படுத்தி அதற்குண்டான காலமுறை 
ஊதியம்‌ பணித்தொடர்ச்சி, ரு பின்‌ சம்பளம்‌ 
ஏனைய பணப்பலன்கள்‌ வழங்காமல்‌, 07.09.2009 முதல்‌ 


பணிவரன்முறைப்படுத்தி நிர்வாகம்‌ வழங்கிய ஆணையை ரத்து 
செய்யக்‌ கோரும்‌ தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது 
தானா? ஆம்‌ எனில்‌, உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்க. 
கோரிக்கை எண்‌.2 

மனுதாரர்‌ திரு. அ. வில்சன்‌ ஒட்டுநராக பணிசெய்யும்‌ 
போது நடத்துநர்‌ பணி செய்ய கட்டாயப்படுத்துவது மற்றும்‌ 
நடத்துநராக பணி செய்யும்‌ போது ஒட்டுநர்‌ பணி செய்ய 
கட்டாயப்படுத்துவதை தடை செய்ய உத்தரவு பிறப்பிக்க கோரும்‌ 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ 
எனில்‌, உரிய உத்தரவு பிறப்பிக்க. 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10(2&) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


முகமது நசிமுத்தின்‌, 


அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாளர. 


தமிழ்நாடு அரசு மாநகர்‌ போக்குவரத்து கழகம்‌ (சென்னை) 
லிமிடெட்‌. 

[அரசானை (ig) ster 452, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (அறித்‌ துறை, 24 ஆகஸ்ட்‌ 2023, அவனி 7, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 

No.1I(2)/LWSD/862/2023.—@\bs ஆணையின்‌ 
இணைப்பில்‌ குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, தமிழ்நாடு 
அரசு மாநகர்‌ போக்குவரத்துக்‌ கழகம்‌ (சென்னை) லிமிடெட்‌ 
நிர்வாகத்திற்கும்‌, நேதாஜி டிரான்ஸ்போர்ட்‌ ஒர்க்கர்ஸ்‌ 
யூனியனுக்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும்‌; 

மேற்சொன்ன தொழிற்தகராறில்‌ உள்ள கோரிக்கைகளை 
சென்னை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 

1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ 984947 10000 பிரிவிலும்‌, 100) 
(0) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு, இத்தகராறை இணைப்பில்‌ 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part II—Sec. 2 


காணும்‌ எழுவினாக்களுடன்‌ சென்னை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ 


தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ ஆணையிடுகிறார்‌. 


மேலும்‌, 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10(28&) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 


நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


இணைப்பு 
எழுவினாக்கள்‌ 
கோரிக்கை எண்‌.1 
திரு. 6. குரூமுர்த்தி (ணி எண்‌. 6733) 


நடத்துனருக்கு. ஆண்டு ஊதிய உயர்வை மூன்று வருட 
காலம்‌ தொடர்விளைவுடன்‌ தள்ளி வைத்து நிர்வாகம்‌ வழங்கிய 
17.04.2019 நாளிட்ட இறுதி உத்தரவினை ரத்து செய்து 
பணிப்பலன்‌, பணப்பலன்‌, பின்‌ சம்பளம்‌, பதவி உயர்வு மற்றும்‌ 
ஏனைய பலன்களை வழங்க வேண்டும்‌ என்ற தொழிற்சங்கத்தின்‌ 
கோரிக்கை நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌ உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌..2 


தொழிற்தகராறுகள்‌ சட்டம்‌, பிரிவு Ara) - நேர்மையற்ற 
தொழிற்‌ நடவடிக்கை, ஐந்தாம்‌ அட்டவணையில்‌ 
குறித்துரைக்கப்பட்டுள்ளபடி தவறாக தண்டனை அளித்த 
அதிகாரிக்கு தண்டணை வழங்க வேண்டும்‌ என்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானதுதானா? ஆம்‌ 
எனில்‌, உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மாநகர்‌ போக்குவரத்துக்‌ கழகம்‌ (சென்னை) லிமிடெட்‌. 


அரசாணை (ig) எம்‌ 453, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (QDS துறை, 24 ஆகஸ்ட்‌ 2023, அவளி 7, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 
11௦.11(2)/ப4/5ட/663/2023.--இந்த ஆணையின்‌ 
இணைப்பில்‌ குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, மாநகர்‌ 
போக்குவரத்துக்‌ கழகம்‌ (சென்னை) லிமிடெட்‌ நிர்வாகத்திற்கும்‌ 
அரசாங்க போக்குவரத்து ஊழியர்‌ சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 
மேற்சொன்ன தொழிற்தகராறில்‌ உள்ள கோரிக்கைகளை 
சென்னை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 


1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIV/1947) 10(1)(C) பிரிவிலும்‌, 
ரஸ்‌) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 


அதிகாரங்களைக்‌ கொண்டு,  இத்தகராறை இணைப்பில்‌ 
காணும்‌ எழுவினாக்களுடன்‌ சென்னை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ 
தீர்விற்கு ப்ட்‌ வேண்டும்‌ என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ ஆணையிடுகிறார்‌. 
மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
102A) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 
இணைப்பு 
எழுவினாக்கள்‌ 
கோரிக்கை எண்‌.1 
திரு. இ. வெங்கடேசன்‌, நடத்துநருக்கு (ப. peed .சி58880) 
ண்டு ஊதிய உயர்வு மூன்றாண்டுகள்‌ தாடர்விளைவுடன்‌ 
தள்ளி வைத்து நிர்வாகம்‌ பிறப்பித்த 18.01 "2019 தேதியிட்ட 


செயல்முறை ணையின்‌ இறுதி உத்தரவினை இரத்து 
செய்ய வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌, உரிய உத்தரவுகள்‌ 
பிறப்பிக்கவும்‌. 


கோரிக்கை எண்‌..2 


திரு. இ. வெங்கடேசன்‌, நடத்துநருக்கு (ப.எண்‌.சி58880) 
தற்காலிக பணிநீக்கத்தில்‌ இருந்த நாட்கள்‌ அவரது கணக்கில்‌ 
உள்ள விடுப்பாக கருதி உத்தரவிடப்பட்ட தண்டனையை 
இரத்து செய்ய வேண்டுமென்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை 
நியாயமானதுதானா? ஆம்‌ எனில்‌, உரிய உத்தரவுகள்‌ 
பிறப்பிக்கவும்‌. 


Sep. 27, 2023] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


613 


அரசானை (ig) எம்‌ 454, தொழிலாசார்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (அறித்‌ துறை, 24 ஆகஸ்ட்‌ 2023, அவனி 7, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No.1I(2)/LWSD/864/2023.—@\bs ஆணையின்‌ 
இணைப்பில்‌ குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, மாநகர்‌ 
போக்குவரத்துக்‌ கழகம்‌ (சென்னை) லிமிடெட்‌ நிர்வாகத்திற்கும்‌, 
அரசாங்க போக்குவரத்து ஊழியர்‌ சங்கத்திற்குமிடையே 
தொழிற்தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 

மேற்சொன்ன தொழிற்தகராறில்‌ உள்ள கோரிக்கையை 
சென்னை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 

1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ 14/1947) 100) பிரிவிலும்‌, 10(0(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 
கொண்டு, இத்தகராறை கீழ்க்கண்ட எழுவினாக்களுடன்‌ 
சென்னை தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்ப்புக்கு அனுப்பப்பட 
வேண்டும்‌ என்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 

எழுவினா 


திரு. ஆர்‌. பாஸ்கரன்‌, நடத்துநருக்கு (ப்‌.எண்‌.டி58547) 
ஆண்டு ஊதிய உயர்வு இரண்டு வருடம்‌ தொடர்விளைவுடன்‌ 
தள்ளி வைத்து நிர்வாகம்‌ பிறப்பித்த தண்டனை உத்தரவு 
செயல்முறை ஆணை  எண்‌.11516/சபி(ஒந)/2017/மாபோக/2018, 
நாள்‌ 08.06.2020-ஐ இரத்து செய்ய வேண்டுமென்ற 
தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? ஆம்‌ 
எனில்‌, உரிய உத்தரவுகள்‌ பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10(2&) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை, தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


ஹோன்டா லாஜிஸ்டிக்ஸ்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌, மீட்கோ 
எண்டர்பிரைசஸ்‌ பிரைவேட்‌ லிமிடெட்‌ மற்றும்‌ அரவிந்த்‌ 
அசோசியேட்ஸ்‌. 


[அரசாணைர (ig) ster 472, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (YDS துறை, 5 செப்டம்பர்‌ 2023, அவரி 19, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


No.1I(2)/LWSD/865/2023.—@lbSs ஆணையின்‌ இணைப்பில்‌ 
குறிப்பிட்டுள்ள பொருள்‌ தொடர்பாக, ஹோன்டா லாஜிஸ்டிக்ஸ்‌ 
பிரைவேட்‌ லிமிடெட்‌, மீட்கோ எண்டர்பிரைசஸ்‌ பிரைவேட்‌ 
லிமிடெட்‌ மற்றும்‌ அரவிந்த்‌ அசோசியேட்ஸ்‌ நிர்வாகங்களுக்கும்‌ 
ஊத்துக்கோட்டை வட்டார அமைப்புசாரா மற்றும்‌ பொது 
தொழிலாளர்கள்‌ சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும்‌; 

மேற்சொன்ன தொழிற்தகராறில்‌ உள்ள கோரிக்கையை 
சென்னை தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ தீர்ப்பிற்கு அனுப்புவது 
அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 


1947ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
(மத்தியச்‌ சட்டம்‌ XIVAVA7) 10(0(0) பிரிவிலும்‌, 10(0(0) பிரிவின்‌ 
வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள அதிகாரங்களைக்‌ 


கொண்டு, இத்தகராறை கீழ்க்கண்ட எழுவினாவுடன்‌ சென்னை 
தொழிலாளர்‌ நீதிமன்றத்‌ தீர்ப்புக்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று 
தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ இதனால்‌ ஆணையிடுகிறார்‌. 


எழுவினா 


2020-2021 ஆண்டிற்கான போனஸ்‌, தற்போது பெறுகின்ற 
ஊதியத்தில்‌ 20 சதம்‌ அளிக்க வேண்டி நிர்வாகத்திற்கு 


கோரிக்கை வைக்கப்பட்டும்‌, எதிர்மனுதாரர்களாகிய 
நிர்வாகங்கள்‌ நடவடிக்கை எதுவும்‌ மேற்கொள்ளவில்லை 
என்றும்‌, போனஸ்‌ கணக்கிடும்பொழுது போனஸ்‌ சட்டம்‌ 


2016-ன்‌ அடிப்படையில்‌ போனஸ்‌ அளித்திட வேண்டுமென 
மனுதாரர்‌ சங்கம்‌ தரப்பில்‌ கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது நியாயம்‌ 
தானா? 

ஆம்‌ எனில்‌, உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 

மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10(28&) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 


நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
சென்னை தொழிலாளர்‌ நீதிமன்றம்‌ கேட்டுக்‌ கொள்ளப்படுகிறது. 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., 
நாகர்கோவில்‌ மண்டலம்‌, நாகர்கோவில்‌. 


அரசானை (ig) எனம 475, தொழிலாளர்‌ நலன்‌ மற்றும்‌ திறன்‌ 
மேம்பாட்டு (MS துறை, 7 செப்டம்பர்‌ 2023, ஆவணி 21, 
சோபகிருது, திருவள்ளுவர்‌ ஆண்டு-2024,/ 


11௦.11(2)/ட//5ட/666/2023.-தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்து கழகம்‌ (திருநெல்வேலி) லிட்‌., நாகர்கோவில்‌ 


மண்டலம்‌, நாகர்கோவில்‌ என்ற நிர்வாகத்திற்கு எதிராக 
கன்னியாகுமரி மாவட்ட பாரதீய அரசு போக்குவரத்து 
தொழிலாளர்கள்‌ சங்கம்‌ (BMS), நாகர்கோவில்‌ என்ற 
தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு எழுந்துள்ளது 


என்று அரசு கருதுவதாலும்‌; இத்தொழிற்தகராறை பின்வரும்‌ 
எழுவினாவுடன்‌ திருநெல்வேலி தொழிலாளர்‌ நீதிமன்றத்தின்‌ 
தீர்ப்புக்காக அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர்‌ 
அவர்கள்‌ கருதுவதாலும்‌; 1947ஆம்‌ ஆண்டு தொழிற்‌ தகராறுகள்‌ 
சட்டத்தின்‌ (மத்தியச்‌ சட்டம்‌ XIV/A1947) 1006 பிரிவிலும்‌, 
10()(d) பிரிவின்‌ வரம்பு நிபந்தனையிலும்‌ வழங்கியுள்ள 
அதிகாரங்களைக்‌ கொண்டு, தமிழ்நாடு ஆளுநர்‌ அவர்கள்‌ 
மேற்சொன்ன தொழிற்தகராறு, திருநெல்வேலி, தொழிலாளர்‌ 
நீதிமன்றத்‌ தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும்‌ என்று இதனால்‌ 
ஆணையிடுகிறார்‌. 
எழுவினா 


மனுதாரர்‌ திரு. 14. வேலப்பன்‌, சிறப்பு நிலை ஒட்டுநர்‌, 
(கணினி எண்‌. 1219960152 (4695) என்பவருக்கு நிர்வாகத்தின்‌ 
மேல்முறையீட்டு ஆணை எண்‌,.3299 / ௪07 / தஅுபோக / திலி / 
2019/2, நாள்‌.19.03.2022-ன்படி வழங்கப்பட்ட தண்டனையான 
வருடாந்திர ஊதிய உயர்வை வருங்காலத்தில்‌ பாதிக்கும்‌ 
வண்ணம்‌ ஒன்பது (9) மாதத்திற்கு நிறுத்தம்‌ செய்தும்‌, அதனை 
நிலுவைத்‌ தொகை ஏதுமின்றி (without arrear amount) 
அமல்படுத்திடவும்‌ ஆணையிடப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும்‌ 
என்ற தொழிற்சங்கத்தின்‌ கோரிக்கை நியாயமானது தானா? 
ஆம்‌ எனில்‌, உரிய உத்தரவு பிறப்பிக்கவும்‌. 


மேலும்‌, 1947-ஆம்‌ ஆண்டு தொழிற்தகராறுகள்‌ சட்டத்தின்‌ 
10(28&) பிரிவின்கீழ்‌, இந்த ஆணையைப்‌ பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள்‌ தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி, தொழிலாளர்‌ நீதிமன்றத்தைக்‌ கேட்டுக்‌ 
கொள்ளப்படுகிறது. 
குமார்‌ ஜயந்த்‌, 
அரசு கூடுதல்‌ தலைமைச்‌ செயலாசார்‌. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING, CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


